﻿135. அவர்கள், "யூதர்களாகவோ கிறித்தவர்களாகவோ ஆகிவிடுங்கள்; நேர்வழி பெறுவீர்கள்" என்று கூறுகிறார்கள். "அவ்வாறன்று; உண்மை வழியில் நின்ற இப்ராஹீமின் சன்மார்க்கத்தையே (பின்பற்றுவோம்). அவர் இணைவைப்பாளர்களில் ஒருவராக இருந்ததில்லை" என்று (நபியே) கூறுவீராக.
------------------------------------------------
(இந்த வசனம் அருளப்பெற்றதற்கான காரணம் தொடர்பாக) இப்னு இஸ்ஹாக் (ரஹ் ) அவர்கள் அறிவித்துள்ளார்கள்: இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: அப்துல்லாஹ்  பின் ஸூரியா எனும் ஒற்றைக் கண் யூதன் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம், "நாங்கள் இருக்கும் வழியே நேர்வழியாகும். முஹம்மதே! எங்களைப் பின்பற்றுங்கள்; நேர்வழி பெறுவீர்கள்" என்றான். இதைப் போன்றே கிறித்தவர்களும் கூறினார்கள். அப்போதுதான் இந்த வசனத்தை அல்லாஹ்  அருளினான்.
அடுத்து "அவ்வாறன்று; உண்மை வழியில் நின்ற இப்ராஹீமின் சன்மார்க்கத்தையே (பின்பற்றுவோம்) என்று (நபியே) நீங்கள் கூறுவீராக" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது நீங்கள் எந்த வழிக்கு எங்களை அழைக்கிறீர்கயோ அந்த யூத மதத்தையோ கிறித்தவ மதத்தையோ நாங்கள் நினைத்துக்கூடப் பார்க்கமாட்டோம். மாறாக, இப்ராஹீமின் சன்மார்க்கத்தையே பின்பற்றுவோம்.
இந்த வசனத்தில் "உண்மை வழியில் நின்றவர்" என்பதைச் சுட்ட, "ஹனீஃபன்" எனும் சொல் ஆளப்பெற்றுள்ளது. இதற்கு, "உளத்தூய்மை மிக்கவர்" என்று பொருள் என முஜாஹித் (ரஹ் ) அவர்கள் கூறினார்கள்.
அபூகிலாபா (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: ஆதி இறைத்தூதர் முதல் இறுதி இறைத்தூதர் வரை எல்லா நபிமார்களையும் நம்பிக்கை கொண்டவரே "ஹனீஃப்" ஆவார்.
